© 
தமிழ் நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 4 .00 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


RAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 45 ] 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 26 , 2014 
கார்த்திகை 10, ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


- 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 


[ அரசாணை (2D ) எண் 41 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , 30 ஜூலை 2013. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1958 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
05 - 08 - 2009 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - ல் 257 மற்றும் 258 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II(2 )/LE/ 389 /2009 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து 
செய்துவிட்டு அதற்குப் பதிலாக , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 
மாநிலத்தில் பருத்தியில் கொட்டை நீக்குதல் , பஞ்சு அடித்தல் மற்றும் கழிவுப் பஞ்சினை அகற்றும் பணிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (2) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளைச் செய்கிற தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க 
குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் (3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு 
இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச்சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 
2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
பருத்தியில் கொட்டை நீக்குதல் , பஞ்சு அடித்தல் மற்றும் கழிவுப் பஞ்சினை அகற்றும் பணிகளில் வேலைவாய்ப்பு 
தொடர் எண் பணியாளர்களின் வகை . 

குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு) 


நாளொறுக்கு ரூ . 123. 00 


1 . உயரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் 

தட்ச்ச ர் 
மின்கம்மியர் 
இயந்திரக் கம்மியர் 
வில்லோ ஓட்டுநர் 
அழுத்தப்பொறி ஓட்டுநர் 

விதையகற்றுபொறி ஓட்டுநர் 
DTP - 11 -2 -45 (T Sup ) 


[ 1 ] | 


தொடர் எண் 


பணியாளர்களின் வகை . 


குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு ) 


II . தேர்ச்சி பெற்றவர் 


பெட்டிப் பணியாளர் 


அழுத்தப்பொறி பொருத்துனர் / பொதுப் 
பொருத்துனர் / விதையகற்றுபொறி 
பொருத்துனர் 


நாளொன்றுக்கு ரூ . 113.00 


நாளொன்றுக்கு ரூ . 112.00 


நாளொன்றுக்கு ரூ . 110.50 


நாளொன்றுக்கு ரூ . 113 .00 
நாளொன்றுக்கு ரூ . 110.50 
நாளொன்றுக்கு ரூ . 109.00 


நாளொன்றுக்கு ரூ . 110.50 
நாளொன்றுக்கு ரூ . 107 .00 


மேலாள் 
அடையாளமிடுபவர் 
வால்வுப் பணியாளர் 
எண்ணெயிடுபவர் 
மீள்வுறுத்துநர் ( ரிவெர்ட்டர் ) 
எடையாளர் 

உருளை உருட்டுபவர் 
III . பகுதி தேர்ச்சி பெற்றவர் 

லஸ்கர் (உதவியாள்) 
பொதி தைப்பவர் 
விதையகற்றுபொறியில் பருத்தி 
இடுபவர் 
சாவி திறப்பாளர் 
விதையகற்றுபொறி மற்றும் 

அழுத்தப்பொறி மஸ்தூர்கள் 
IV . தேர்ச்சி பெறாதவர் 

மூட்டை எடுத்துச் செல்லுபவர் 
போரா நிரப்புபவர் 
போரா உருட்டுபவர் 
பொதியாக்குபவர் 
பருத்தியெடுத்தல் 
பருத்தியைச் சுத்தப்படுத்த அடிப்பவர்கள் 
பருத்தி எடுத்துச் செல்பவர் 
கேப்ஸ் பை திறப்பவர் 
கேப்ஸ் எடுப்பவர் 
லின்ட் சுத்தப்படுத்துபவர் 
தைப்பவர்கள் ( பொதி தைப்பவர் 
அல்லாதவர்கள் ) 
விதை அகற்றுபவர் அல்லது 
எடுத்துச்செல்லுபவர் 
பெருக்குபவர் 
பருத்தி சுத்தப்படுத்தும் இருக்கையாள் 
அட்டியிடுபவர் 
போரா திறப்பவர் 
பருத்திக் கழிவு சுத்தப்படுத்துபவர் 
துடைப்பான் செய்பவர் 
மேற்சொன்னவற்றில் சேராத ஏனைய 
யாதொரு வகை 


நாளொன்றுக்கு ரூ . 113.50 
நாளொன்றுக்கு ரூ . 112.00 
நாளொன்றுக்கு ரூ . 109 .00 
நாளொன்றுக்கு ரூ . 109.00 
நாளொன்றுக்கு ரூ . 105 .00 
நாளொன்றுக்கு ரூ . 106 .00 
நாளொன்றுக்கு ரூ . 105 . 00 
நாளொன்றுக்கு ரூ . 106 .00 
நாளொன்றுக்கு ரூ . 105 .00 
நாளொன்றுக்கு ரூ . 105 . 00 
நாளொன்றுக்கு ரூ . 106 .00 


நாளொன்றுக்கு ரூ . 106 .00 


நாளொன்றுக்கு ரூ . 107. 00 
நாளொன்றுக்கு ரூ . 106 . 00 
நாளொன்றுக்கு ரூ . 110.50 
நாளொன்றுக்கு ரூ . 105 .00 
நாளொன்றுக்கு ரூ . 105 . 00 
நாளொன்றுக்கு ரூ . 110.50 
நாளொன்றுக்கு ரூ . 105. 00 


தொடர் எண் 


பணியாளர்களின் வகை . 


குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு ) 


V . பல்வகை 
கணக்காளர் 

மாதமொன்றுக்கு 3108 .00 
எழுத்தர் / தட்டச்சர் 

மாதமொன்றுக்கு 2995 .00 
காவலாள் 

மாதமொன்றுக்கு 2793 .00 
அலுவலகப் பையன் / ஏவலர் 

மாதமொன்றுக்கு 2793.00 
விளக்கங்கள் : - (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள் ஆகும்) . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாளொன்றுக்கு 
ரூ .5. 85 ( ஐந்து ரூபாய் எண்பத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் 
கொண்ட முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
(3) (1) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்கவேண்டும் . 

( ii) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
(4) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 45 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 14 ஆகஸ்ட் 2013. ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
05 - 08 - 2009 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - ல் 260 மற்றும் 261 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட ||( 2)/LE / 392/ 2009 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து 
செய்துவிட்டு அதற்குப் பதிலாக , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 
மாநிலத்தில் சவ்வரிசி தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளைச் செய்கிற தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர 
அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , 
மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச்சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
சவ்வரிசி தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகை . 


தொடர் 
எண் 


குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு) 


( 3 ) 


உரிப்பவர்கள் (செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் ) 70 கிலோகிராம் பை ஒன்றுக்கு 11 .50 


நசுக்கி , வகைப்படுத்தி , அரைத்து , வறுக்கும் 
மற்றும் ஏனைய பல்வகை தொழில்களில் 
பணியமர்த்தப்படும் தொழிலாளர்கள் 


நிலை - | 


116. 00 நாளொன்றுக்கு 


நிலை 


- 


|| 


109 . 00 நாளொன்றுக்கு 


ஓட்டுநர்கள் 


நிலை - | 


3218 . 00 மாதமொன்றுக்கு 


நிலை 


- II 


2893 மாதமொன்றுக்கு 


எழுத்தர்கள் 


நிலை - | 


3288 . 00 மாதமொன்றுக்கு 


நிலை - || 


3025 . 00 மாதமொன்றுக்கு 


காவலாள் 


2893 .00 மாதமொன்றுக்கு 


விளக்கங்கள் : - 1 . (i) உடல்திறன் , தேர்ச்சி , திறமை மற்றும் செய்யும் வேலையின் அளவு மற்றும் பணிமூப்பு நிலை 
ஆகியவற்றின் அடிப்படையில் நிலை - | மற்றும் நிலை - || க்கு நசுக்குதல் , வகைப்படுத்துதல் , அரைத்தல் , வறுத்தல் ஆகிய 
தொழில்களில் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களை வகைப்படுத்துதல் . 


( ii ) நிலை - | மற்றும் நிலை - || ஆக ஓட்டுநர்களை வகைப்படுத்துதல் : 


நிலை - I : முறையான பணியில் ஐந்து ஆண்டுகள் முடித்தவர்கள் . 


நிலை - II : முறையான பணியில் ஐந்து ஆண்டுகள் முடிக்கப்பெறாதவர்கள் . 


நிலை - | மற்றும் நிலை - II ஆக எழுத்தர்களை வகைப்படுத்துதல்: 


நிலை - I: முறையான பணியில் ஐந்து ஆண்டுகள் முடித்தவர்கள் . 


நிலை - II : முறையான பணியில் ஐந்து ஆண்டுகள் முடிக்கப்பெறாதவர்கள் . 


(2 ) அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 1982 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 475 
புள்ளிகள் ஆகும் ) . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி மாதமொன்றுக்கு ரூ.6.05 ( ஆறு ரூபாய் 
ஐந்து காக்கள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் 
கொண்ட முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 3) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 
ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


(4 ) (1) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( ii) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
(5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 46 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 14 ஆகஸ்ட் 2013. ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1958 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
05 - 08 - 2009 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - ல் 256 மற்றும் 257 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II(2 )/LE / 388 / 2009 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து 
செய்துவிட்டு அதற்குப் பதிலாக , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 
மாநிலத்தில் கருங்கல் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
பணிகளைச் செய்கிற தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 3) 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 
5 ஆம் பிரிவைச்சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
கருங்கல் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் 


பணியாளர்களின் வகை . 


மாதாந்திர குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 


எண் 


( 3 ) 


மண்டலம் A மண்டலம் B மண்டலம் C 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 


மண்ட லம் D 
( ரூ . காசு ) 


A நிலை - 
மேலாளர் 


6110 . 00 


5978 .00 


5845 . 00 


5713 .00 


அடையாளமிடுபவர் வடிவமைப்பவர் 
தரக்கட்டுப்பாட்டாளர்/ செதுக்குபவர் 
எந்திர மேற்பார்வையாளர் 
மின் மேற்பார்வையாளர் 
தானியங்கி மெருகேற்றுபவர் 


5052 .00 


4920 . 00 


4787 . 00 


4655 . 00 


6 


பணியாளர்களின் வகை . 


தொடர் 
எண் 


மாதாந்திர குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு ) 


( 3 ) 


மண்டலம் A மண்டலம் B மண்டலம் C 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 


மண்டலம் D 
( ரூ . காசு ) 


B நிலை 


- 


|| 


துளையிடுபவர் 


மின்பணியாளர் 


4655 . 00 


4556 . 00 


4457 . 00 


4359 . 00 


பொருத்துநர் 
பற்றவைப்பவர் 
சாணை பிடிப்பவர் 
மெருகேற்றவர் 
வெட்டுங்கருவி இயக்குபவர் 
உளி கொத்துபவர் 
குழாய்வேலை செய்பவர் 
டிப்பர் (Tipper Driver ) ஓட்டுநர் 
டிரெயிலர் ( Trailor) ஓட்டுநர் 
காங் ட்ரீ ( Gang Tree ) ஓட்டுநர் 
பாரந்தூக்கி இயக்குபவர் 
காங் அறுப்பான் ( Gang Saw ) இயக்குபவர் 
கணினி இயக்குபவர் 
கணக்காளர் 


பண்டகசாலை காப்பாளர் 
C நிலை - III 
எழுத்தர்/ காசாளர் 
பண்டகசாலை உதவியாளர் 


ஸ்லிங்கர் 


4258 . 00 


4193 . 00 


4126 . 00 


3994 . 00 


சாம்பரிங்கமன் 
சாமணந்தூக்கி இயக்குபவர் 
தச்சுவேலை செய்பவர் /சிப்பமாக்குபவர் 
கணினி உதவியாளர் 
மின் உதவியாளர் 
எந்திர உதவியாளர் 
D நிலை - IV 
அலுவலக உதவியாளர் 
காவலாள் பாதுகாவலாள் 
சுத்தம் செய்பவர்/ பெருக்குபவர் 
சுமை ஏற்றுபவர் (மற்றும் கருங்கல் தொழிலில் 
மேற்குறிப்பிட்டுள்ள எந்தப் பணிவகையிலும் 
சேராத ஏனைய அனைத்தும் ) 


3994. 00 


3962 . 00 


3928 . 00 


3895 . 00 


விளக்கங்கள் : - (1) மண்டலங்களின் வகைப்பாடு பின்வருமாறு : 


மண்டலம் - A அனைத்து மாநகராட்சிகள் . 


மண்டலம் - B மூன்றாம் நிலை நகராட்சிகள் தவிர ஏனைய அனைத்து நகராட்சிகள் . 


மண்டலம் - C அனைத்து பேரூராட்சிகள் , மூன்றாம் நிலை நகராட்சிகள் மற்றும் நகரியங்கள் . 


மண்டலம் - D மண்டலங்கள் A , B மற்றும் C மண்டலங்களில் சேராத ஏனைய பகுதிகள் . 


II (1) . அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 1982 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 475 
புள்ளிகள் ஆகும்) . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி மாதமொன்றுக்கு ரூ . 8 .20 ( எட்டு ரூபாய் 
இருபது காக்கள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் 
கொண்ட முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3) (1) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 90 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை, 12 டிசம்பர் 2013. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள 
கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவான 
இரண்டு மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் 
பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை சென்னை 
600 006 - ல் , உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 12 - 5 - 2010 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு - 2 இல் 252 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2 )/ LE /278/2010 
ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பதநீர் இறக்கும் 
தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு , அந்த விவர அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 


பதநீர் இறக்கும் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 


பணியாளர்களின் வகைகள் 


நாளொன்றுக்கு குறைந்தளவு 
அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு ) 


( 3) 


பனைவெல்லம் தயாரிப்பவர் 


319 .00 


319 . 00 


உதவியாள் 
பதநீர் இறக்குபவர் 


342 .50 


விளக்கங்கள் : (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது (அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாள் ஒன்றுக்கு ரூ . 1.98 
( ஒரு ரூபாய் தொண்ணூற்றெட்டு காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழி பெயர்ப்பு ) த் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 96 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 16 டிசம்பர் 2013.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள 
கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

( 2) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவான 
இரண்டு மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் 
பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை 
600 006 - ல் , உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 15 - 9 - 2010 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 இல் 703 மற்றும் 704 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2)/LE /573/ 2010 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பாய் நெசவு மற்றும் கூடை முடைதல் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு , அந்த விவர 
அட்டவணையின் (3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதிய 
வீதங்களை , இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 


பாய் நெசவு மற்றும் கூடை முடைதல் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு ) 


1 . விசைத்தறிப் பாய்கள் : 


கோரை வகை பிரிப்பவர் 

நாளொன்றுக்கு ரூ . 159.00 
சாயமேற்றுபவர் 

நாளொன்றுக்கு ரூ . 209.00 
சாயமேற்றுபவரின் உதவியாள் (உலை உதவியாள் ) நாளொன்றுக்கு ரூ . 159.00 
பாய் நெசவாளர் 
(i) சாதாரண பாய் 

பாய் ஒன்றுக்கு 2. 70 
( ii ) அழகுபடுத்திய பாய் 

பாய் ஒன்றுக்கு 3 .60 
பாய் விளிம்பு தைப்பவர் (நீளப் பக்கங்கள் பாய் ஒன்றுக்கு 1.80 
இரண்டிலும் விளிம்பு தைக்க ) (துணி அல்லது 
நாடா மற்றும் நூல் வேலையளிப்பவரால் 
வழங்கப்பட வேண்டும் . ) 


II . கைத்தறிப் பாய்கள் : 


கோரை வகிர்பவர் 


நாளொன்றுக்கு ரூ . 159.00 
நாளொன்றுக்கு ரூ. 209. 00 


சாயமேற்றுபவர் 
பாய் நெசவாளர் : 

(i ) 40 ஆம் எண் பாய் நெசவுக்கு 
( ii ) 50 ஆம் எண் பாய் நெசவுக்கு 
( iii ) 100 ஆம் எண் பாய் நெசவுக்கு 
( iv ) 120 ஆம் எண் பாய் நெசவுக்கு 
( v ) 140 ஆம் எண் பாய் நெசவுக்கு 


நாளொன்றுக்கு ரூ . 153. 00 
நாளொன்றுக்கு ரூ . 171.50 
நாளொன்றுக்கு ரூ . 246. 00 
நாளொன்றுக்கு ரூ. 252 .00 
நாளொன்றுக்கு ரூ . 283.00 


10 


தொடர் எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு ) 


பாய் ஒன்றுக்கு 9.00 


பாய் விளிம்பு தைப்பவர் (நீளப் பக்கங்கள் 
நான்கிலும் விளிம்பு தைக்க ) ( துணி அல்லது 
நாடா மற்றும் நூல் வேலையளிப்பவரால் 
வழங்கப்பட வேண்டும் ) 
மெருகேற்றுபவர் 


பாய் ஒன்றுக்கு 3 .60 
வரி ஒன்றுக்கு 45 .00 


எழுத்து வடிவமைப்பவர் 


(iii ) கூடை முடைதல் : 


மண்கூடை 


விவசாயக் கூடை 


பரிசுக்கூடை 


அரிசிக்கூடை 

கூடை ஒன்றுக்கு ரூ . 36 .00 
கோழிக்கூடை (பஞ்சாரம் ) 

காய்கறிக்கூடை மற்றும் இதர பல்வகைக்கூடைகள் 
விளக்கங்கள் : (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(1) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாள் ஒன்றுக்கு 95 காசுகள் 
( தொண்ணூற்று ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 


( iii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் 
கொண்ட முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3 ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

(4) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழி பெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


